GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 2 . 40 Paise . 


OFIS 


TAMIN 


NINO 


R 


! 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


HT 


ARE 


CHADO 


RUTHAL 


40NE 7 8 


PUBLISHED BY AUTHORITY 


RIUMPHS 


No. 40 ] 


CHENNAI, WEDNESDAY , OCTOBER 10 , 2012 

Purattasi 24 , Thiruvalluvar Aandu - 2043 


Part VI - Section 1 


Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


GENERAL NOTIFICATIONS 


- 284- 285 


.. 


284 - 285 


இந்திய புதைப்பொருள் சட்டம் - புதைப்பொருள் அறிவிக்கை 

- - - 
Tamil Nadu Town and Country Act , 

Variations to the New Town Development Plan of Hosur New Town Development Area 


. 


285 


JUDICIAL NOTIFICATIONS 
Code of Criminal Procedure - Conferment of Powers . 


. 


. 


. 


. 


286 - 287 


DTP - VI- 1 (40 ) — 1 


[ 283 ] 


284 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 
புதைப்பொருள் அறிவிப்பு 


(இந்திய புதைப்பொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 5 - ன்படி அறிவிப்பு .) 


(ந .க . எண் 


ஜி3/ 12640/2006) 


No VI (1) 277/2012 


கரூர் மாவட்டம் , கரூர் வட்டம் , மணவாடி கிராமம் , கத்தாளப்பட்டி என்ற இடத்தில் ஓடை புறம்போக்கு புல எண் 369/ 8 இல் 
26 - 04 - 2004 ஆம் தேதியன்று ஏழு (7 ) செப்பு திருமேனி (சிறியது ) சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு , அரசு அருங்காட்சியகம் , கரூரில் 
வைக்கப்பட்டுள்ளது . 


வ . 


எண்ணிக்கை 


எடை 


எடை 


மதிப்பு 


புதைப்பொருள் 

விபரம் 


அருங்காட்சியக 
காப்பாட்சியர் குறிப்பு . 


எண் 


( 3) 


( 6 ) 


( 7 சிறியது ) 


466 ) 


ரூ . 880 


செப்பு திருமேனி 
சிலைகள் 


1 கிலோ 
கிராம் 


செப்புச் சிலைகள் , திருவடி 
பொம்மைகளாக எடுத்துக் 
கொள்ள வேண்டியது . 
ஆண் சிலைகள் 4 , ) 
பெண் சிலைகள் 3 , 
வேலைப்பாடு 
இல்லாத சதுர 
பீடத்தில் 
உள்ளது . இச்சிலைகள் செப்பு 
திருமேனிகள் செய்யப்படும் 
மெழுகினால் செய்து பின்னால் 
மெழுகுகளை உருக்கி 
வார்த்தெடுக்கும் முறையில் 
(Lost Wax Process) 
செய்யப்பட்ட சிலைகள் 
இல்லையென தெரிகிறது . 


மேற்கண்ட புதைப்பொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் கரூர் 
மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி 
மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் 
நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 28 - 12 - 2012 அன்று பகல் 12 .00 மணிக்கு நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி 
கேட்டுகொள்ளப்படுகிறது . 


புதைப்பொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைப்பொருள் உரிமையற்றது ( Owner less ) என முடிவு 
செய்து ஆணையிடப்படும் . 


கரூர் , 
2012 ஆகஸ்ட் 


25 . 


வெ . ஷோபனா , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


Oct. 10 , 2012 ) - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


285 


(ந. க.எண் .ஜி3/31867/2008) 
No .VI( 1) 287 / 2012 . 

கரூர் மாவட்டம் , கிருஷ்ணராயபுரம் வட்டம் , ரெங்கநாதபுரம் வடக்கு மஜ்ரா நத்தமேட்டின் வடக்கு புறத்தில் அமராவதி ஆற்றின் 
மணவாசி பிரிவு வாய்க்கால் மதகின் கீழ் 04 - 11 - 2008 அன்று கண்டெடுக்கப்பட்டு , கரூர் அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது . 


வ . 


எண்ணிக்கை 


எடை 


மதிப்பு 


புதைப்பொருள் 

விபரம் 


அருங்காட்சியக 
காப்பாட்சியர் குறிப்பு . 


எண் 


கோபுர கலசம் 


1 


16 கிலோ 


16 கிலோ 
20 கிராம் 


ரூ. 9612 


ரூ . 9612 


கோபுர கலசம் 2 அடி உயரம் 
உடையதாகும் . நடுப்பகுதி 
இரும்பு கம்பிகளால் 
இணைக்கப்பட்ட முற்றிலும் 
செம்பு பகுதியாகவும் , இது 
மூன்று பகுதிகளை 
கொண்டதாய் உள்ளது . 
மூன்று பகுதிகளும் வட்ட 
வடிவிலான கிண்ணம் 
போன்ற பகுதிகளோடு 
இணைக்கப்பட்டுள்ளது . 


மேற்கண்ட புதைப்பொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி நியமிக்கப்படுகின்ற 
பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் தொடர்பாக 
கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 21 - 01 - 2013 அன்று பகல் 12 .00 மணிக்கு நேரில் 
விசாரணைக்கு ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைப்பொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைப்பொருள் உரிமையற்றது (Owner less ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


கருர் , 
2012 செப்டம்பர் 


வெ . ஷோபனா , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் , 


Variations to the New Town Development Plan of the Hosur New Town Development Area 

( Roc . No . 680/ 2012/A2 . ) 
[ G . O . MS . ( 2D ) No . 105 , Housing and Urban Development ( UD IV - 1 ) 05th May 2012 ) 
NO VI(1 ) 294/2012 . 


In exercise of the Powers Conferred by sub - section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act 1971 ( Tamil Nadu Act 35 of 1972 ) the Governor of Tamil Nadu hereby makes the following variations to the New Town 
Development Plan of the Hosur New Town Development Area Consented under this said Act and Published in the Housing 
and Urban Development Department Notification No. 12 at Page Nos . 159 and 160 of Part VI _ Section I , of the Tamil Nadu 
Government Gazette Dated the 26th March 2003 . 


VARIATIONS 


In the said Hosur New Town Development Plan under the heading "Residential use zone in Villaged No. 14 . Nallur 
Village , Nallur Panchayat the expression S .F . Nos . 759/ 1 , 759//5 , 761 / 1A , 764 / 1B , 764/1C , 764 /2 , 764 / 3 , 764/ 4 , 765/ 1 , 
765 / 2 , 778 and 779/1A with an extent of 17 .82 Acres shall be added . 


Under the heading , Agricultural use Zone ( Dry ) Village No . 14 Nallur Village , Nallur Panchayat the expression 
S .F . Nos . 759/ 1 , 7591/5 , 761/1A , 764/ 1B , 764/ 1C , 764 /2 , 764/ 3 , 764/ 4 , 765 / 1 , 765 / 2 , 778 , 779/ 1A with an extent of 
17 .82 acres shall be deleted . 


Hosur , 
3rd October 2012 . 


P . RANGANATHAN , 
Member Secretary (In -charge.) 
Hosur New Town Development Authority . 


286 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI— Sec . 1 


JUDICIAL NOTIFICATIONS 
Conferment of powers 
(Roc .No. 8262/2012 /B6 .) 


No. VI(1)/295/2012 


No. 170/2012 . - In exercise of the powers conferred by Section 13 of the Code of Criminal Procedure 1973 (Central Act 
2 of 1974 ) the High Court hereby appoints the following 40 Deputy Tahsildars , 8 each in Thanjavur, Salem , Thoothukudi, 
Erode and Tiruvarur District to undergo Magistrial Training for a period of 120 days from the date of assumption of charge 
and confers upon them the ordinary powers conferrable under this Code on a Judicial Magistrate to try such cases which 
were earlier triabal and dealt with by an erstwhile Judicial Second Class Magistrate . 


Sl.No. 


Name 


Designation 


Districts 


Days 
(5 ) 


(1) 


(2 ) 


(4 ) 


Thiruvalargal/Thirumathi 


Deputy Tahsildar 


Thanjavur 


120 days 


P . Pushpavalli 
V. Murthy 
R . Gurumoorthy 


2 . 
3. 


Do . 


Do 
. 


S . Vasugi 


W . Manuvelvas 


Do . 


Do . 


A . Wilson 
S . Packirisamy 
K . Balasubramanian 


Do . 


Do . 


9 . 


S . Madeswaran 


Salem 


Do . 


Do . 


Do . 


P . Unnamalai 
K . Balachandran 
P . Subramanian 
M . Jayavel 
R . Palani 
S . Sundararajan 
C . Rajendiran 
P . Kaliraj 
M . Deivakuruvammal 
L.V . Manohar 
S. Ramasubbu 
M . llango 
S . Venkatachalam 
M . Chenthivel 
J. Loretta 


15 . 
16 . 
17 . 
18 . 
19 . 
20 . 
21. 


Thoothukudi 


23 . 


P . Arunachalam 


27 . 
28 . 


G . Annapoorani 
R . Jothimani 
M . Sethuraj 


Oct . 10 , 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


287 


Name 


Districts 


Sl.No . 
(1) 


Designation 

(3) 


Days 
(5 ) 


(2 ) 


Thiruvalargal/Thirumathi 


Deputy Tahsildar 


Erode 


120 days 


S . Jeganathan 
V . Venugopal 


Do. 


B . Sivasubramaniam 


Do. 


S . Kumar 


Do . 


G . Janaki 


Tiruvarur 


34. 


K . Bharathi 


P . Sriram 


37. 
38 . 


S . Selvi 
V. Santhana Gopalakrishnan 
C . Chockkanathan 
R . Rajan Babu 
K . Malaimagal 


40 . 


High Court, Madras , 
25th September 2012 . 


G . CHOCKALINGAM , 
Registrar-General. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


